Kerala Gazette No . 22 dated 31st May 2011. 
PART I 


Section iii 


சட்ட (சட்டமியற்றல் - பி ) துறை 


அறிக்கை 


எண் 11859 / ச . இ . பி . 2 / 2008 / சட்ட 


2009 அக்டோபர் 19 
ம் . திருவனந்தபுரம் , 

1931 அஸ்வினம் 27 . 


2009 அக்டோபர் 19- ம் தேதி ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப் 
பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் 
பிரசுரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநர் ஆணைப்படி , 


கெ . ஜாண்பிரிட்டோ , 
சிறப்புச்செயலர் (சட்டம் ). 


2009 - ன் அவசரச்சட்டம் எண் 23 


இந்தியக்குடியரசின் அறுபதாவது ஆண்டில் கேரள ஆளுநரால் விளம் 
பர அறிக்கை செய்யப்பட்டது . 

1980 - ன் கேரள வழக்கறிஞர் நல நிதி சட்டத்தை மேலும் திருத்தம் 
செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் . 


முகவுரை - 2008 - ன் கேரள வழக்கறிஞர் நலநிதி (திருத்த ) அவசரச்சட்டம் 
( 2008 - ன் 18 ), 2008 ஜூன் 10- ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்டிருந்ததாலும் ; 


2 


2008 ஜூன் 23 - ஆம் தேதி தொடங்கி 2008 ஜூலை 24 - ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் 
மேற்கூறிய அவசரச்சட்டத்திற்கு பதிலாக சட்டப்பேரவையின் ஒரு சட்டம் 
கொண்டு வருவதற்குரிய ஒரு மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் 
செய்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காக 
2008 - ன் கேரள வழக்கறிஞர் நலநிதி (திருத்த ) அவசரச்சட்டம் ( 2008 - ன் 28 ) 
2008 ஆகஸ்ட் 1 - ஆம் தேதி கேரள ஆளுநர் விளம்பரம் செய்திருந்தபடியாலும் ; 

2008 நவம்பர் 24 - ஆம் தேதி தொடங்கி 2008 டிசம்பர் 18 - ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் காலத்தில் 
மேற்கூறிய அவசரச்சட்டத்திற்கு பதிலாக மாநில சட்டப்பேரவையின் ஒரு 
சட்டம் கொண்டு வருவதற்குரிய ஒரு மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் 
செய்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காக 
2009 - ன் கேரள வழக்கறிஞர் நலநிதி (திருத்த ) அவசரச்சட்டம் ( 2009 - ன் 4 ) 
2009 ஜனவரி மாதம் 3 - ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்டதனாலும்; 

2009 பிப்ரவரி 13 - ஆம் தேதி தொடங்கி 2009 மார்ச் 3 - ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் காலத்தில் 
மேற்கூறிய அவசரச்சட்டத்திற்கு பதிலாக மாநில சட்டப்பேரவையின் ஒரு 
சட்டம் கொண்டு வருவதற்குரிய ஒரு மசோதா தாக்கல் செய்யவும் 
நிறைவேற்றவும் முடியாமல் போனதாலும் ; 

மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காக 
2009 - ன் கேரள வழக்கறிஞர் நலநிதி (திருத்த ) அவசரச்சட்ட ம் (2009 - ன் 10 ) 2009 
மார்ச் மாதம் 26 - ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்டதினாலும் ; 

2009 ஜூன் 22 - ஆம் தேதி தொடங்கி 2009 ஜூலை 24- ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் காலத்தில் 
மேற்கூறிய அவசரச்சட்டத்திற்கு பதிலாக மாநில சட்டப்பேரவையில் ஒரு 
சட்டம் கொண்டு வருவதற்குரிய ஒரு மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் 
செய்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காக 
2009- ன் கேரள வழக்கறிஞர் நலநிதி (திருத்த ) அவசரச்சட்ட ம் (2009 - ன் 16 ) 2009, 
ஆகஸ்ட் 1- ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்ட 
தாலும் ; 

2009 செப்டம்பர் 8 - ஆம் தேதி தொடங்கி 2009 செப்டம்பர் 17 - ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் 
மேற்கூறிய அவசரச்சட்டத்திற்கு பதிலாக மாநில சட்டப்பேரவையின் ஒரு 
சட்டம் கொண்டு வருவதற்குரிய மசோதாவை தாக்கல் செய்வதற்கும் 
நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 


இந்திய அரசியலமைப்பின் 213 - வது விதித்தொகுப்பின் உட்பிரிவு (2 ) - ன் 
துணைஉட்பிரிவு ( எ ) - ன் அடிப்படையில் 2009 - ன் கேரள வழக்கறிஞர் நலநிதி 
(திருத்த ) அவசரச்சட்டம் ( 2009 - ன் 16 ) 2009 அக்டோபர் 20 - ஆம் தேதி அமலில் 
இருந்து நின்றுவிடுவதாலும் ; 

மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலை நிறுத்தாவிடில் 
இடர்பாடுகள் ஏற்படும் என்பதாலும் ; 

கேரள மாநில சட்டமன்றப் பேரவை கூட்டத்தொடரில் இல்லாத 
தாலும் தாம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை தற்போது 
உள்ளது என்று கேரள ஆளுநர் திருப்தியுறுவதாலும் ; 

தற்போது , அதனால் , இந்திய அரசியலமைப்பின் 213 -வது விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு (1)- ன்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது . 


1 . சுருக்கத்தலைப்பும் தொடக்கமும் . - (1) இந்த அவசரச்சட்டம் 2009 - ன் 
கேரள வழக்கறிஞர் நலநிதி (திருத்த ) அவசரச்சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

( 2) இது 2008 ஜூன் மாதம் 10- ஆம் தேதி அமலுக்கு வந்திருப்பதாக 
கருதப்படவேண்டும் . 


2 . 1980 - ன் 21-வது சட்டம் தற்காலிகமாகத் திருத்தம் செய்யப்படல். - இந்த 
அவசரச்சட்டம் நடைமுறையில் இருக்கும் காலத்தில் 1980 - ன் கேரள வழக்கறிஞர் 
நல நிதி சட்டம் (1980 - ன் 21 ) ( இதன் பிறகு முதன்மைச்சட்டம் என்று 
குறிப்பிடப்படும் ) 3 முதல் 12 வரையிலான பிரிவுகளில் குறிப்பிடப்பட்ட 
திருத்தங்களுக்கு உட்பட்டு நடைமுறையில் இருக்கும் . 


3 . பிரிவு 2- ன் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 2- ல் , 

( i ) உட்பிரிவு ( எ ) உட்பிரிவு ( எ எ ) - யாக எண் இடப்பட 
வேண்டியதும் அவ்வாறு மறு எண் இடப்பட்ட உட்பிரிவு ( எ எ ) - க்கு 
முன்பாக பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்படவும் வேண்டும் , அதாவது: 

“ ( எ ) “ உண்மையாக தொழில் பயிற்சி செய்பவர் " எனில் ஒரு 
வழக்கறிஞர் தொழில் செய்பவரும் 1961 - ன் வழக்கறிஞர் சட்டத்தின் ( 1961- ன் 
25 - வது மத்திய சட்டம் ) முதிர்ந்த வழக்கறிஞர் தவிர பிற வழக்கறிஞர்களின் 
காரியத்தில் மிகக்குறைந்தது வருடந்தோறும் ஐந்து வக்காலத்துகளேனும் தாக்கல் 
செய்யப்பட்டுள்ளதும் என்று பொருள்படும் . 

( ii ) அவ்வாறு மறு எண் இடப்பட்ட உட்பிரிவு ( எஎ ) - ன் இறுதி 
பாகத்தில் " சட்ட நிபுணர்கள் சங்கத்தில் ஒரு அங்கத்தினராக இருக்கும் 
நபரும் " என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 

(iii ) உட்பிரிவு ( டி )- ல் , 

( எ ) " அந்த நபர் ஓய்வு பெற்றதனாலோ " என்ற சொற்களுக்கு 
முன்பாக " ஒரு வழக்கறிஞர் தொழிலை நடத்தி செல்வதற்கு விட்டு மாறாத 
நோய் அவரை நிரந்தரமாக திறமையற்றவராக்கும் காரணத்தால் " என்ற 
சொற்கள் இணைக்கப்பட வேண்டும் ; மேலும், 


கள் கேள் சங்கடப்பட் 


( பி ) " மரணமடைந்தாலோ என்ற சொற்களுக்கு பதிலாக 
பதினைந்து வருடங்களாக தொடர்ந்து அங்கத்தினர் பதவி பூர்த்தீகரிக்கப் 
பட்டதாலோ என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் . 

( iv ) உட்பிரிவு ( டி )- க்கு பிறகு பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது : 

“ ( டிடி ) “ விட்டு மாறாத நோய் " எனில் ஒரு வழக்கறிஞரை 
சுயதொழில் நிரந்தரமாக தொடர திறமையற்றவராக்கும் உடல் நிலையில் 
அல்லது மனநிலையில் ஏற்படும் நோய் என்று பொருள்படும் 

4 . பிரிவு 3- ன் திருத்தம். -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 3 - ன் துணைப்பிரிவு 
2 - ன் உட்பிரிவு ( கெ ) க்கு பிறகு பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , 
அதாவது : 

" ( எல் ) கேரள சட்ட நிபுணர்கள் சங்க சட்டங்களின் அத்தியாயம் 
5 - ன் 4 -வது சட்டத்தின் இனம் ( எ )- யின்படி திருப்பி அளித்த தொகை " 


5 . பிரிவு 9- ன் திருத்தம் - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 9- ன் துணைப்பிரிவு 
( 2 )- ன் உட்பிரிவு ( ஜி ) க்கு பிறகு பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , 
அதாவது: 

" (ஜிஜி ) டிரஸ்டி கமிட்டி காலாகாலங்களில் நிர்ணயம் செய்யப்படலா 
மெனும் கட்டணம் செலுத்தினால் , நிதியின் அங்கத்தினர்களுக்கு புகைப்படத்து 
டனான பாஸ் புக் வழங்கப்படுவதும் . 


6 . பிரிவு 11- ன் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தின் 11 - ன் உட்பிரிவு ( எச் )- க்கு 
பிறகு பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , அதாவது: 

" ( எச்எச் ) காலாகாலங்களில் , டிரஸ்டி கமிட்டியால் நிர்ணயம் செய்யப் 
படும் அத்தகைய கட்டணங்கள் வழங்குவதன் மீது அங்கத்தினர்களுக்கு அசல் 
உறுப்பினர் சான்றிதழுக்கு பதிலாக நகல் வழங்குவதும் . 


7 . பிரிவு 14 - ன் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 14 - ன் 
துணைப்பிரிவு (2 ) - க்கு பிறகு பின்வரும் துணைப்பிரிவுகள் சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது : 

“ ( 3 ) பிரிவு 15 - ன் துணைப்பிரிவு ( 5 ) - ல் குறிப்பிடப்பட்டுள்ள 
வரித்தொகைகள் அனைத்து சட்ட நிபுணர் சங்கங்களும் தீவிர பயிற்சி 
செய்யும் அதன் அங்கத்தினர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதை 
உடனடியாக நிதிக்கு செலுத்தவேண்டும் . 

(4 ) பிரிவு 15 - ன் துணைப்பிரிவு ( 6)- ல் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் 
போன்ற பரிந்துரைகளின் சான்றிதழ்கள் , அனைத்து சட்ட நிபுணர் சங்கங் 
களும் அதன் அங்கத்தினர்கள் அதற்காக கேட்டுக்கொள்ளும்போது 
வழங்கவேண்டும் . 


எனில் , அங்கத்தினர் ஒரு வழக்கறிஞராக தீவிர பயிற்சி செய்து 
கொண்டிருக்கிறார் என்று சங்கம் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் , ஏதேனும் 
பரிந்துரையின் சான்றிதழ் சட்ட நிபுணர் சங்கம் அளிக்கக்கூடாது. 
8 . பிரிவு 15- ன் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 15 - ல் , 

( i ) துணைப் பிரிவு ( 1எ ) - ல் , " ஓய்வு பெற்ற பிறகு " என்ற 
சொற்களுக்குப்பதிலாக " ஓய்வு பெற்ற பிறகோ அல்லது ராஜினாமா செய்த 
பிறகோ என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் ; 

( ii ) துணைப்பிரிவு (1எ )- க்கு பிறகு , பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப் 
பட வேண்டும் , அதாவது: 

“ (1H ) நிதியிலிருந்து ஓய்வூதிய சலுகை பெற்றுக்கொண்ட ஒரு 
நபரை நிதியின் அங்கத்தினராக சேர்க்கக்கூடாததாகும் . ; 

(iii ) துணைப்பிரிவு ( 3)- ல் , “ முந்நூறு என்ற சொற்களுக்குப்பதிலாக 
ஐநூறு என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் ; 

(iv ) துணைப்பிரிவு ( 5)- க்கு பதிலாக பின் வரும் துணைப்பிரிவு 
சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

“ (5 ) ஒவ் வொரு அங்கத்தினரும் நிதிக்குரிய வருடாந்திர 
வரிதொகையை ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 30 - ஆம் தேதியோ அதற்கு 
முன்போ பின்வரும் நிரக்குகளில் அளிக்கவேண்டும் , அதாவது : 
(i ) ஐந்து ஆண்டுகளுக்கு குறைவாக 

முந்நூறு ரூபாய் 
சட்ட நிபுணர்கள் சங்கத்தில் 
இருப்பவர் ; 
ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் எனில் , 

எழுநூற்றி ஐம்பது 
பத்து வருடங்களுக்கு குறைவாக 

ரூபாய் 
சட்ட நிபுணர்கள் சங்கத்தில் 

இருப்பவர் ; 
(ii) பத்து ஆண்டுகளோ அதற்கு மேலோ 

ஆயிரத்தி ஐநூறு 
எனில் , பதினைந்து வருடத்திற்கு 

ரூபாய் 
குறைவாகவோ சட்ட நிபுணர்கள் 

சங்கத்தில் இருப்பவர் ; 
( iv ) பதினைந்து ஆண்டுகளோ அதற்கு 

இரண்டாயிரம் 
மேலோ எனில் , இருபது ஆண்டு 

ரூபாய் 
களுக்கு குறைவாகவோ சட்ட 

நிபுணர் குழுவில் இருப்பவர் ; 
( v ) இருபது ஆண்டுகளோ அதற்கு 

இரண்டாயிரத்தி 
மேலோ எனில் , இருபத்தி ஐந்து ஐநூறு ரூபாய் 
ஆண்டுகளுக்கு குறைவாகவோ சட்ட 

நிபுணர் சங்கத்தில் இருப்பவர் ; 
(vi ) இருபத்தி ஐந்து ஆண்டுகளும் 

மூவாயிரம் 
அதற்கு மேலும்; 

ரூபாய் 


எனில் , 1961 - ன் வழக்கறிஞர் சட்டப்படி ( 1961 - ன் 25 - வது மத்திய சட் 
டம் ) முதிர்ந்த வழக்கறிஞராக பதவி அளிக்கப்பட்ட ஒரு வழக்கறிஞர் 
ஐந்தாயிரம் ரூபாய் நிரக்கில் வருடாந்திர வரித்தொகை செலுத்தவேண்டும் . 

( v ) முதன்மை சட்டத்தின் துணைப்பிரிவு (5)- க்கு பிறகு பின்வரும் 
துணைப்பிரிவுகள் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

" (6 ) துணைப்பிரிவு (5 )- ல் குறிப்பிடப்பட்டுள்ள தொகை பங்குத் 
தொகை அளிக்கும் நபர் அங்கத்தினராக உள்ள சட்ட நிபுணர் சங்கத்தின் 
வழியாகவோ சம்பந்தப்பட்ட சட்ட நிபுணர் சங்கத்தின் ஒரு பரிந்துரை 
கடிதத்துடன் நேரடியாகவோ நிதிக்கு செலுத்தலாம் . 

(6எ ) நிதியின் அனைத்து உறுப்பினர்களும் ஒவ்வொரு வருடமும் 
வரித்தொகையுடன் அவர் தீவிர பயிற்சி செய்கிறார் என்றும் , எந்த பிற 
வேலையும் செய்யவில்லை என்றும் , பிற ஏதேனும் செயலில் அல்லது தொழிலில் 
ஈடுபடவில்லை என்ற அறிக்கையை , அதற்காக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள 
படிவத்தில் , டிரஸ்டி கமிட்டி முன்பாக ஆஜராக்க வேண்டும். " 

(vi ) துணைப்பிரிவு (7)- ல் , " ஒவ்வொரு மாதத்திற்கும் அல்லது அதன் 
பாகத்திற்கு ஐந்து ரூபாய் நிரக்கில் என்ற சொற்களுக்கு பதிலாக " ஒவ்வொரு 
ஆண்டும் பன்னிரண்டு சதவீதம் நிரக்கில் என்ற சொற்கள் சேர்க்கப்பட 
வேண்டும்.; 

( vii ) துணைப்பிரிவு (12 )- க்கு பிறகு பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப் 
படவேண்டும் , அதாவது: 

“ (13) சுய விருப்பத்தால் தனது அங்கத்தினர் பதவியை நீக்கம் செய்வ 
தோடு சட்ட நிபுணர் சங்கத்தின் முன்பாக ஒரு வழக்கறிஞராக 
தனது பயிற்சியை மீண்டும் ஆரம்பிக்கவும் செய்த ஒரு அங்கத்தினருக்கு 
பயிற்சியை மீண்டும் ஆரம்பிக்கும் கட்டணமாக இரண்டாயிரம் ரூபாய் 
வழங்குவதோடு தனது உறுப்பினர் பதவியை பெற்றுக்கொள்ளலாம் . " 
9. பிரிவு 16 - ன் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 16- ல் , -- 

( i ) துணைப்பிரிவு (1) - க்கு பதிலாக பின் வரும் துணைப்பிரிவு 
சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

" (1) நிதியின் ஒரு அங்கத்தினருக்கு , பயிற்சியை நிறுத்தம் செய்யும் 
போது , 2009- ன் கேரள வழக்கறிஞர் நலநிதி (திருத்த ) அவசரச்சட்டத்தின் 
( 2009- ன் 23 ) ஆரம்பம் வரையிலும் பயிற்சியை முடித்த ஒவ்வொரு வருடத்திற் 
கும் அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட நிரக்கிலுள்ள ஒரு தொகையும் அதற்கு 
பிறகு பயிற்சியை முடிக்கும் ஒவ்வொரு வருடத்திற்கும் பதினான்காயிரத்தி 
இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் என்ற நிரக்கில் அதிக அளவு மொத்தம் 
ஐந்து இலட்சம் ரூபாய்க்கு உட்பட்டு நிதியிலிருந்து பெற்றுக்கொள்ள 
உரிமை இருக்கும் . 


எனில் , ஒரு உறுப்பினர் நிதியில் பதினைந்து வருடங்கள் தொடர்ந்து 
அங்கத்தினர் பதவியை பூர்த்தீகரிப்பதற்கு முன்பு, ஓய்வூதிய சலுகைகளை 
தேர்ந்தெடுத்தால் விட்டு மாறாத நோயால் பயிற்சியை நிறுத்தம் செய்வது 
தவிர , உள்ள காரியங்களில் , நிதிக்கு அவர் செலுத்திய மொத்த வரித் 
தொகையின் , அதன் ஆறு சதவீத நிரக்கிலான வட்டியுடன் சேர்த்து பெற்றுக் 
கொள்ள தகுதியுடையவராவார் 

( ii ) துணைப்பிரிவு (2எ )-ல் , " அல்லது இரண்டு இலட்சம் ரூபாயோ 
இதில் எது அதிகமோ என்ற சொற்களுக்கு பிறகு “ 2009 - ன் கேரள 
வழக்கறிஞர் நலநிதி (திருத்த ) அவசரச்சட்டத்தின் ( 2009 - ன் 23 ) ஆரம்பம் 
வரையில் பயிற்சியை முடிக்கும் ஒவ்வொரு வருடத்திற்கும் , அதற்கு பிறகு 
பயிற்சியை முடிக்கும் ஒவ்வொரு வருடத்திற்கும் பதினான்காயிரத்தி 
இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் என்ற நிரக்கில் அதிக அளவு மொத்தம் 
ஐந்து இலட்சம் ரூபாய்க்கு உட்பட்டு என்ற சொற்கள் சேர்க்கப்பட 
வேண்டும் ; 

( iii ) துணைப்பிரிவு (4)- ன் உட்பிரிவு (1)- ல் , " துணைப்பிரிவு (1)- ற்கு 
என்ற சொல் , அடைப்புக்குறிகள் மற்றும் எண்களுக்குப் பதிலாக " துணைப் 
பிரிவுகள் (1 ) மற்றும் ( 2)- ம் என்ற சொற்களும் , எண்களும் , அடைப்புக் 
குறிகளும் சேர்க்கப்பட வேண்டும் ; 

( iv ) துணைப்பிரிவுகள் (5 ) மற்றும் ( 5எ ) விட்டுவிடப்பட வேண்டும் ; 

( v ) துணைப் பிரிவு ( 7 ) - க்கு பிறகு பின் வரும் துணைப் பிரிவு 
சேர்க்கப்படவேண்டும் , அதாவது: 

“ (8 ) நலநிதி சலுகைகள் முழுமையாக பெற்றுக்கொண்ட நபர் பிறகு 
கேரள சட்ட நிபுணர் சங்க சட்டங்களின் அத்தியாயம் 5 - ன் சட்டம் 4- ன் 
இனம் ( எ )- ன் படி அந்த தொகையை நலநிதியில் வட்டியுடன் திருப்பி செலுத் 
தினால் , அவர் பயிற்சியை முடிக்கும்போதோ அல்லது மரணமடையும்போதோ 
திருப்பி அளித்த தேதி முதல் 6 சதவீத வட்டியுடன் அத்தகைய தொகையை 
திரும்பப் பெறுவதற்கு உரிமை இருக்கும் . 

எனில் , தொகையை திருப்பி செலுத்தியவர் மரணமடையும்போது 
அவர் பெயர் நியமனம் செய்த நபருக்கோ பெயர் நியமனம் செய்யப்பட்ட 
நபர் இல்லாத பட்சத்தில் சட்டப்படியான வாரிசுகளுக்கோ அந்த 
தொகையை அளிக்க வேண்டும். 


10 . பிரிவு 18 - ன் திருத்தம் - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 18- ன் உட்பிரிவு 
( பி ) - ல் , “ அவரை சார்ந்தவர்களுக்கும் என்ற சொற்களுக்குப் பதிலாக 
" அதிகப்படியான தொகை ஐந்தாயிரம் ரூபாய் " என்று சேர்க்கப்பட வேண்டும் . 


11. பிரிவு 22 - ன் திருத்தம் . - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 22- ல் , -- 

(i ) துணைப்பிரிவு (1)- ல் , “ ஐந்து ரூபாய் மற்றும் பத்து ரூபாய் " 
என்ற சொற்களுக்கு பதிலாக , " பதினைந்து ரூபாய் மற்றும் இருபத்தி ஐந்து 
ரூபாயின் என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் . 

( ii ) துணைப்பிரிவு ( 4)-ல் , " சட்ட நிபுணர் சங்கங்கள் வழியாக " என்ற 
சொற்களுக்கு பிறகு " அல்லது இந்த தேவைக்காக சட்ட நிபுணர் சங்கம் 
நிறுவிய அவுட்லெட்டுகள் வழியாக ” என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் . 

12 . பிரிவு 23 - ன் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 23 - ன் 
துணைப்பிரிவு (1)- ல் , 

(i) “ நிதியின் ஒரு உறுப்பினரான என்ற சொற்கள் விட்டுவிடப்பட 
வேண்டும் ; 

(ii) " பதினைந்து ரூபாய் மற்றும் பத்து ரூபாய் " என்ற சொற்களுக்குப் 
பதிலாக " இருபத்தி ஐந்து ரூபாய் " மற்றும் " பதினைந்து ரூபாய் என்ற 
சொற்கள் வரிசையாக சேர்க்கப்பட வேண்டும் ; 

( iii ) நடைமுறையிலுள்ள காப்புவாசகத்திற்கு பிறகு , பின்வரும் காப்பு 
வாசகம் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

“ எனினும் எந்த ஒரு நீதிமன்றமோ , தீர்ப்பாயமோ அல்லது பிற 
அதிகார நிறுவனமோ ஒரு வழக்கறிஞர் தாக்கல் செய்யும் ஏதேனும் 
வக்காலத்தில் அவ்வாறு ஸ்டாம்ப் பதிக்கவில்லை எனில் ஏற்றுக்கொள்ளக் 
கூடாததும் ஏதேனும் நபர் நிதிக்கு நஷ்டம் ஏற்பட பொறுப்புடையவர் என்று 
தோன்றினால் அவர் அத்தகைய இழப்பை நிவர்த்தி செய்வதற்கு 
பொறுப்புடையவராக்க வேண்டும் . 


13 . இரத்தாதலும் தவிர்ப்பும் - (1) 2009- ன் கேரள வழக்கறிஞர்கள் நலநிதி 
(திருத்த ) அவசரச்சட்டம் ( 2009- ன் 16 ) இதனால் இரத்து செய்யப்படுகிறது . 


( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் மேற்கூறிய அவச 
ரச்சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட முதற் சட்டத்தின்கீழ் செய்ததோ 
அல்லது செய்ததாக கருதப்படுவதோ ஆன ஏதேனும் காரியமோ எடுத்ததோ 
எடுத்ததாக கருதப்படுவதோ ஆன ஏதேனும் நடவடிக்கையோ இந்த அவசரச் 
சட்டப்படி திருத்தம் செய்த முதற் சட்டத்தின் கீழ் செய்ததாகவோ 
எடுத்ததாகவோ கருதப்பட வேண்டும் . 


ஆர். எஸ் . கவாய் , 

ஆளுநர் 


